( C ) 


தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN / CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 5 .60 காசு 


-FFSEET 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெடி 


வல்லும் 


எண் 32 ] | 


சென்னை , புதன்கிழமை , ஆகஸ்ட் 8 , 2018 
ஆடி 23, விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 


[ அரசாணை ( 2D ) எண் 49, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1 ) த் துறை, 15 மே 2018 . ) 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதி , மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டும் , 31.10. 2012 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2 இல் , 575 - 576 ஆம் பக்கங்களில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II( 2)/LE / 725 / 2012 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் அறிவிக்கையை 
ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2) நெடும்பத்தியில் 
குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநிலத்தில் ஊதுவத்தி தயாரிக்கும் தொழிலில் உள்ள பணியாளர்களின் வகையினருக்கு வழங்க வேண்டிய 
குறைந்த அளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் (3) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு 
இதனால் திருத்தியமைக்கிறார் . 


(2) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


DTP- II -2-(32 ) (T Sup ) - 1 


[ 1 ] 


விவர அட்டவணை 


ஊதுவத்தி தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 


பணி /பணியாளர்களின் வகைகள் 


தொடர் 
எண் 
( 1) 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( மாதமொன்றுக்கு ) 


மண்டலம் 


மண்டலம் 


மண்டலம் 

A 


மண்டலம் 

B T 
(ii ) 


(i) 


(i ) 


( iv ) 


ரூ . காசு 


ரூ . காசு 


ரூ . காசு 


ரூ . காசு 


5037 .00 


4950. 00 


5125 .00 


5037 . 00 


5430 . 00 


5334 . 00 


II . 


5080. 00 


4994. 00 


5055 . 00 


5125 .00 


4967 . 00 
5037 . 00 
5299. 00 
5211. 00 


5235 . 00 


5299 .00 


4820 .00 


4767 . 00 


தயாரிப்புப்பிரிவு : 
(1 ) செப்பமுறா வத்திகளைச்சுற்றுதல் 

5211 .00 5125 . 00 
( தொழிற்சாலைகளில் ) 
(2 ) (a ) சிப்பம் செய்தல் 

5229 . 00 

5211 .00 
( b ) சிப்பம் செய்தல் ( வாசனை திரவத்தைத் 5631 .00 

5525 .00 
தெளித்தல் அல்லது வாசனை திரவத்தில் 
முக்குதல் உட்பட ) 
நிருவாகப்பிரிவு 
(1 ) தட்டச்சர் 

5256. 00 5169. 00 
( 2) எழுத்தர் 

5229 . 00 

5141 .00 
( 3 ) மேற்பார்வையாளர் 

5229 . 00 5211 . 00 
(4 ) மேலாளர் 

5648 . 00 5474. 00 
(5 ) ஓட்டுநர் 

5474.00 

5387 . 00 
( மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர்கள் 
சட்டத்தில் தொழிலாளர் என்ற பொருள் 
விளக்கத்தின் கீழ் வருகிற ஓட்டுநர்கள் 
தவிர ) 
( 6 ) காவலாள் அல்லது அலுவலக 

4950 .00 4862 . 00 
உதவியாளர் அல்லது சிற்றேவலர் அல்லது 
ஏவலாள் 
விற்பனைப்பிரிவு 

5299 .00 

4950 . 00 
( a ) விற்பனைப் பணியாளர் 
( b ) உதவி விற்பனைப் பணியாளர் 

4950 .00 

4862 . 00 
ஏனைய வகையினர் : 
மேற்சொன்னவற்றின் கீழ் வராத ஏனைய 4950 . 00 4862.00 
பணியாளர் வகையினர் 
செப்பமுறா வத்திகளைச்சுற்றுதல் 

37 . 67 

36 .61 
( வீட்டுவேலை செய்பவர்களுக்கு): 
( a ) 6 " வரை செப்பமுறா 
1000 வத்திகளைச் சுற்றுவதற்கு 
( b ) 6 " மேற்பட்ட செப்பமுறா 1000 

46 .28 

45 .22 
வத்திகளைச்சுற்றுவதற்கு 
குறிப்பு : மண்டலங்களின் வகைப்பாடு வருமாறு : 
மண்டலம் - A : அனைத்து மாநகராட்சிகள் 
மண்டலம் - B : அனைத்து நகராட்சிகள் 
மண்டலம் - C : அனைத்து நகரியங்கள் , பேரூராட்சிகள் மற்றும் பாளையங்கள் 
மண்டலம் - D : மண்டலம் A , B மற்றும் C - யில் வராத எனைய பகுதிகள் . 


4775 .00 


4601 . 00 


4820 .00 


4775 . 00 


4820.00 


4775 . 00 


35 .53 


34. 44 


44 .14 


43 .06 


3 


விளக்கங்கள் : 

(1 ) அகவிலைப்படி : ( தொழிலகப் பணியாளர்களுக்கு இணையாக வீட்டில் வத்தி சுற்றுகிற பணியாளர்களுக்கு ) 1000 வத்திகளை 
சுற்றுவதற்கு ரூபாய் 34.55 என்ற வீதத்தில் அகவிலைப்படி கணக்கீடு செய்யப்படும் . இருப்பினும் நாளொன்றில் சுற்றப்படுகிற வத்திகளின் 
எண்ணிக்கை 3000 - க்கு மேற்பட்டாலும் கூட அதிகளவு அகவிலைப்படி , ரூபாய் 103. 65 க்கு மேற்படக்கூடாது . 
( 2 ) அகவிலைப்படி : ( தொழிலகப் பணியாளர்களுக்கு): 
(i ) அகவிலைப்படி , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 

எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை 
அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ஆகும்) . 161 புள்ளிகளுக்கு மேல் 
உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி மாதமொன்றுக்கு ரூ . 28.55 (இருபத்து எட்டு ரூபாய் 
ஐம்பத்து ஐந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) நுகர்வோர் விலைப்புள்ளிகளின் 
சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி 

கணக்கிடப்படவேண்டும் . 
( iii ) | முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைப்புள்ளிக் குறியீட்டு 

எண்ணின் சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் 

வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( iv ) நாள் ஊதியத்தை கணக்கிடுவதற்கு , மாத ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு 

வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 
( vi ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் 

காட்டிலும் அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 61 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , 26 ஜூன் 2018.) 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (b ) 
பகுதியிலும் , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 5 - 3 - 2014 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2 இல் , 323 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 
II(2 )/LE/ 242/ 2014 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 
மாநிலத்தில் நேர்விற்கேற்ப அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் நீங்கலாக , அரசு மானியமின்றி வர்த்தக ரீதியாக நடத்தப்படும் கல்வி 
பயிற்சி நிறுவனங்களில் , அதாவது தனியார் பயிற்றுவிப்புக் கல்லூரிகள் ( Tutorial Colleges ) தொழில்நுட்ப நிறுவனங்கள் , தொடக்க 
மற்றும் மழலையர் பள்ளிகள் , ஆங்கிலவழிப்பள்ளிகள் ஆகியவற்றில் பணியமர்த்தப்பட்டுள்ள , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (1) 
நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள, பணியாளர் வகையினருக்கு , அந்த விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை இதனால் திருத்தியமைக்கிறார் . இந்த அறிவிக்கையின் வரைவு , 
மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய 
அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


DTP - II - 2- ( 32 ) (TSup ) - 1a 


விவர அட்டவணை 
நேர்விற்கேற்ப அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் நீங்கலாக , அரசு மானியமின்றி வர்த்தக ரீதியாக நடத்தப்படும் கல்வி 
பயிற்சி நிறுவனங்களில் , அதாவது தனியார் பயிற்றுவிப்புக் கல்லூரிகள் ( Tutorial Colleges ), தொழில்நுட்ப நிறுவனங்கள் , தொடக்க 

மற்றும் மழலையர் பள்ளிகள் , ஆங்கிலவழிப்பள்ளிகள் ஆகியவற்றில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய 
வீதங்கள் ( மாதமொன்றுக்கு ) 

( ரூ . காசு .) 

( 2 ) 
மண்டலம் 

மண்டலம் 
B | 

C 


மண்டலம் 

A 


ஆசிரியர் அல்லாத பிற பணியாளர்கள் 


ரூ . காசு 


ரூ . காசு 


ரூ . காசு 


( அ ) எழுத்தர் / தட்டச்சர் / காசாளர் / நூலகர் 6860 .00 6646 .00 

6433 .00 
( ஆ ) ஓட்டுநர் 

6646 . 00 6433 . 00 

6220 .00 
( இ ) அலுவலக உதவியாள் / 

5580 . 00 5473.00 

5367 .00 
தோட்டப்பணியாளர் / ஆயா / காவலாள் 
( ஈ ) துப்புரவுப் பணியாளர் 

5473. 00 5367 .00 

5260. 00 
விளக்கங்கள் :- (1) மண்டலங்களின் வகைப்பாடு : - மண்டலங்களின் வகைப்பாடு பின்வருமாறு இருக்கப்படவேண்டும் 

A , B மற்றும் C மண்டலங்களில் கீழ்க்காணும் பகுதிகள் அடங்கியிருக்கும் . 
மண்டலம் - A : அனைத்து மாநகராட்சிகள் 
மண்டலம் - B : நகராட்சிகளின் அனைத்து நிலைகள் 
மண்டலம் - C : பேரூராட்சிகள் , ஊராட்சிகள் மற்றும் ஏனைய பகுதிகள் . 


அா .ெ 


. 


(2 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்படவேண்டும் . 

அகவிலைப்படி , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 
எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது . அதாவது 2001 - 100 என்பதன் அடிப்படையில் 161 புள்ளிகள் ஆகும் . 
161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் மாதமொன்றுக்கு ரூ . 32 .65 ( முப்பத்திரண்டு 

ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
( ii ) | முந்தைய 12 மாதங்களுக்கான அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை நுகர்வோர் விலைப்புள்ளிகளின் 

சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி 
கணக்கிடப்படவேண்டும் . 
முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர் நுகர்வோர் விலைப்புள்ளிக் குறியீட்டு 
எண்ணின் சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் 
வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
ஒரே தன்மையுடைய பணியைச் செய்யும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கும் 
ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

நாள் ஊதியவீதங்களைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 
( 5 ) |தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் 

காட்டிலும் அதிகமாக இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை 


[ அரசாணை ( 2D ) எண் 62 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , 27 ஜூன் 2018.) 
1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) உட்பிரிவின் (b ) பகுதி 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
வெளியிடக்கருதியுள்ள அறிவிக்கையின் கீழ்காணும் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) - பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்ப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

( 2) இது தொடர்பாக 27 - 09 - 2018 ஆம் நாளன்று அல்லது அதற்கு முன்பாக வரப்பெறுகிற யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரை 
தமிழ்நாடு அரசால் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை 
ஏதேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை - 600 006 இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலமாக அரசு முதன்மைச் செயலாளர் , 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) உட்பிரிவின் (b ) பகுதி , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
30 - 10 - 2013 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2 இல் , 724 - 725 ஆம் பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II (2 )/ LE /818/2013 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையினை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் திரைப்படத் தொழிலில் (தயாரிப்பு , விநியோகம் , விளம்பரம் ஆகியவை 
உட்பட ) பணியமர்த்தப்பட்டுள்ள கீழ்க்காணும் விவர அட்டவணையின் (1 ) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளைச் செய்கிற 
தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை அந்த விவர அட்டவணையின் (2) நெடும்பத்தியின் நிகரான 
பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 
திரைப்படத் தொழிலில் (தயாரிப்பு , விநியோகம் , விளம்பரம் ஆகியவை உட்பட) வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


திங்களொன்றுக்கான குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( ரூ . காசு .) 


1 . திரைப்படப் பிடிப்பு நிலையம் : 


1 . தயாரிப்பு 
(1) துப்புரவுப் பணியாளர் / பெருக்குபவர் 

பணிப்பெண் / அலுவலக உதவியாள் / ஏவலாள் 


6810 .00 


6880 .00 


காவலாள் 


6880 .00 


ஓட்டுநர் ( கனரக வாகனம் மற்றும் வேன் ) 


7744 .00 


ஓட்டுநர் (இலகு ரக வாகனங்கள் ) 


7409.00 


உதவியாள் (Attender ) 


6950 . 00 


உதவிக் கணக்காளர் 


8208 . 00 


கணக்காளர் 


9072 . 00 


7802. 00 


8011. 00 


8402 .00 


10192 . 00 


எழுத்தர் 
தட்டச்சர் 
சுருக்கெழுத்துத் தட்டச்சர் 

உதவி மேலாளர் 
( 13) மேலாளர் 
2 . மின் பிரிவு 
(1) மின்விளக்கு தூக்குபவர் 
(2 ) மின் பணியாளர் நிலை - || 


11785 . 00 


7409. 00 


7919. 00 


பணியாளர்களின் வகைகள் 


திங்களொன்றுக்கான குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( ரூ . காசு .) 


8402 .00 


6880 . 00 


8736 . 00 


6880. 00 


8208 . 00 


8736 .00 


( 3) மின் பணியாளர் நிலை - | 
3 . வாரப்படப் பிரிவு 

(1) உதவியாள் 

( 2 ) வார்ப்பட மேஸ்திரி 
4 . ஓவியப் பிரிவு 

(1 ) உதவியாள் 
(2) உதவி ஓவியர் 

( 3 ) தலைமை ஓவியர் 
5 . கலைப் பிரிவு 

(1) உதவியாள் 
( 2) தச்சர் (நிலை - II ) 

தச்சர் (நிலை - I ) 
( 4 ) மேஸ்திரி 
6 . ஒப்பனைப் பிரிவு 

( 1) ஒப்பனை உதவியாளர் 
7 . புகைப்படக் கருவிப் பிரிவு 
(1) புகைப்படக் கருவி உதவியாளர் நிலை - || 

புகைப்படக் கருவி உதவியாளர் நிலை - | 


6880 .00 


8208. 00 


8736 .00 


8934 .00 


7409 .00 


7744. 00 


( 2 ) 


8402 .00 


( 3 ) புகைப்படப் பிரிவுக்குப் பொறுப்பு வகிப்பவர் 


10724. 00 


8 . திரைப்படச் சுருளைக் கழுவும் பிரிவு (Laboratory Department ) 
(1 ) திரைப்படச் சுருளை வேதியியல் முறையில் 

மேம்படுத்தும் உதவியாளர் நிலை - | 


8241.00 


7582 .00 


திரைப்படச் சுருளை வேதியியல் முறையில் 
மேம்படுத்தும் உதவியாளர் நிலை - || 


7074. 00 


9408 .00 


7582 .00 


7074. 00 


திரைப்படச் சுருளை வேதியியல் முறையில் 
மேம்படுத்தும் உதவியாளர் நிலை - III 

பிரிவுப் பொறுப்பாளர் 
( 5 ) திரைப்படச் சுருள் நெகட்டிவ் பரிசோதிப்பவர் 
(6 ) திரைப்படச் சுருள் பாசிட்டிவ் பரிசோதனை உதவியாளர் 
9 . வேதியியல் பிரிவு 
(1) வேதியியல் பொருட்களைக் கலப்பவர் 

வேதியியல் பொருட்களைக் கலக்கும் உதவியாளர் 
( 3 ) வேதியியலர் 


8068 . 00 


7409.00 


9408 .00 


பணியாளர்களின் வகைகள் 


திங்களொன்றுக்கான குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( ரூ . காசு.) 


( 2 ) 


8736 .00 


8068 .00 


7409. 00 


7582 .00 


10 . அச்சகப் பிரிவு 

அச்சக உதவியாளர் நிலை - 1 
அச்சக உதவியாளர் நிலை- II 
அச்சக உதவியாளர் நிலை-III 

திரைப்படச் சுருளை மேம்படுத்தும் பிரிவு 
(1) திரைப்படச் சுருள் நெகட்டிவ் பரிசோதிப்பவர் 

திரைப்படம் காட்டும் இயந்திரப் பிரிவு 
திரைப்படம் காட்டும் இயந்திரத்தை இயக்குபவர் நிலை 
திரைப்படம் காட்டும் இயந்திரத்தை இயக்குபவர் நிலை- II 
திரைப்படம் காட்டும் இயந்திரத் தலைமை இயக்குபவர் 
ஒலிப்பதிவுப் பிரிவு 
உதவியாள் 
ஒலிப்பதிவு செய்யும் உதவியாள் / ஒலிப்பதிவு அறை 
உதவியாள் 


8068 .00 


7409 . 00 


9408 .00 


7074. 00 


7409 . 00 


ஒலிப்பதிவாளர் 


9408 . 00 


(1 ) 


7409. 00 


படத்தொகுப்புப் பிரிவு 
படத்தொகுப்புப் பிரிவுப் பையன் 
வெளிப்புறப் படப்பிடிப்புப் பிரிவு 
வேன் ஓட்டுநர் (கனரக வாகனம் ) 
மின் பணியாளர் நிலை 
மின் பணியாளர் நிலை-II 


7802 . 00 


8402 . 00 


7919. 00 


7409. 00 


மின்விளக்கு பொறுப்பாளர் ( Lightman ) 
புகைப்படக் கருவி உதவியாளர் 


9072 .00 


புகைப்படக் கருவி உதவியாளர்- II 


8208 . 00 


8402 . 00 


6880 . 00 


7005 .00 


ஒலிப்பதிவாளர் 
ஏவலாள் அல்லது காவலாள் 
ஒலிப்பதிவு உதவியாளர் 
விநியோகம் 
துப்புரவுப் பணியாளர் 
அலுவலகப் பையன் /சிப்பம் செய்பவர் ( ஏவலாள் 
எனப்படுபவர் ) 


6810 .00 


6880 . 00 


காவலாள் 


6880 .00 


7744 . 00 


ஓட்டுநர் (கனரக வாகனம் மற்றும் வேன் ) 
ஓட்டுநர் (இலகு ரக வாகனங்கள் ) 
லைன் ஆப்பரேட்டர் 


7409 .00 


7144 .00 


பணியாளர்களின் வகைகள் 


திங்களொன்றுக்கான குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( ரூ . காசு .) 


7005 .00 


விநியோகஸ்தரின் பிரிதிநிதி 
தொலைபேசி இயக்குபவர் 


7802 .00 


எழுத்தர் 


7802 .00 


விளம்பர அறைப் பொறுப்பாளர் 


7744 .00 


8011 . 00 


தட்டச்சர் 
சுருக்கெழுத்துத் தட்டச்சர் 


8402 .00 


காசாளர் 


8208 . 00 


உதவிக் கணக்காளர் 


8208. 00 


கணக்காளர் 


9072 .00 


( 16 ) 


உதவி மேலாளர் 


10192 . 00 


அலுவலகக் கண்காணிப்பாளர் 


9072. 00 


மேலாளர் 


11785 .00 


IV . 


| 


விளம்பரம் 


துப்புரவுப் பணியாளர் 


6810 .00 


அலுவலகப் பையன் / ஏவலாள் 


6880. 00 


காவலாள் 


6880. 00 


7744 .00 


7409.00 


ஓட்டுநர் (விளம்பர வேன் , கனரக வாகனம் ) 
ஓட்டுநர் (விளம்பர வேன் , இலகு ரக வாகனங்கள் ) 
தொலைபேசி இயக்குபவர் 
எழுத்தர் 
தட்டச்சர் 


7802 . 00 


7802 .00 


8011 .00 


சுருக்கெழுத்துத் தட்டச்சர் 


8402 . 00 


உதவிக் கணக்காளர் 


8208 .00 


காசாளர் 


8208 . 00 


கணக்காளர் 


9072 . 00 


ஏனைய பிரிவுகள் 


(1 ) ஏனையோர் 

6810 . 00 
விளக்கங்கள் : (1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
(1) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 - 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ஆகும் .) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி நாளொன்றுக்கு 

ரூ . 42 .25 ( நாற்பத்து இரண்டு ரூபாய் இருபத்து ஐந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
(ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான (அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் 

கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 


(ii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 

முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 3 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

(4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை) எண் 56 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H1 ) த் துறை, 14 மே 2018 .) 


தமிழ்நாடு 1958 - ஆம் ஆண்டு உணவக நிறுவனங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 13/ 1958) 20 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) ஆம் உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 15 - 07 - 2015 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || 
பிரிவு 2 இல் , 480 மற்றும் 481 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 
எண் II (2)/LE / 390/2015 ஆம் எண் அறிவிக்கையினை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
கீழ்க்காணும் அட்டவணையின் நெடும்பத்தி (2)- இல் குறிப்பிடப்பட்டுள்ள அலுவலர்களை இதன் நெடும்பத்தி ( 3) - இன் நிகரான பதிவுகளில் 
குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளூர் எல்லைகளுக்குள் மேற்சொன்ன சட்டத்தின் நோக்கத்திற்காக ஆய்வாளர்களாக இதனால் நியமிக்கிறார் . 


அட்டவணை 


அலுவலர்கள் 


உள்ளூர் எல்லைகள் 


தொடர் 
எண் 


( 1 ) 


( 2) 


( 3 ) 
தொழிலாளர் துறை ஆணையர் , சென்னை 

தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , 

தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் 
( ஆய்வுகள்) சென்னை 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் - 1 , சென்னை . காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் வருவாய் 

மாவட்டங்களின் எல்லைக்குள் அமைந்த பகுதிகள் 
நீங்கலாக சென்னை மாநகராட்சி 


தொழிலாளர் துறை இணை ஆணையர் - II , சென்னை . காஞ்சிபுரம் , திருவள்ளூர் , மற்றும் கடலூர் வருவாய் 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , வேலூர் வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் வருவாய் 

மாவட்டங்கள் . 


தொழிலாளர் துறை இணை ஆணையர் , திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி , பெரம்பலூர் , அரியலூர் , தஞ்சாவூர் , 

நாகப்பட்டினம் , திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை 

வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , மதுரை மதுரை , விருதுநகர் , இராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை 

வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , திண்டுக்கல் திண்டுக்கல் ,தேனி மற்றும் கரூர் வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , திருநெல்வேலி திருநெல்வேலி , தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி 

வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் வருவாய் மாவட்டங்கள் 


10 


| 


அலுவலர்கள் 


உள்ளூர் எல்லைகள் 


தொடர் 
எண் 


( 1 ) 


( 2 ) 
தொழிலாளர் துறை இணை ஆணையர் , சேலம் . 


( 11) 


( 3 ) 
சேலம் , தருமபுரி , மற்றும் கிருஷ்ணகிரி வருவாய் 
மாவட்டங்கள் . 


தொழிலாளர் துறை இணை ஆணையர் , குன்னூர் . நீலகிரி , நாமக்கல் மற்றும் ஈரோடு வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , (மகளிர் நலன் ) , சென்னை , வேலூர் , காஞ்சிபுரம் , திருவண்ணாமலை 
சென்னை . 

மற்றும் திருவள்ளூர் வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , ( மகளிர் நலன் ) , திருநெல்வேலி , தூத்தூக்குடி , கன்னியாகுமரி மற்றும் 
திருநெல்வேலி. 

விருதுநகர் வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர் , ( மகளிர் நலன் ) , கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி வருவாய் மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் . 
தொழிலாளர் துறை உதவி ஆணையர்கள் (செயலாக்கம் ) 

2009 ஆம் ஆண்டு சட்டமுறை எடையளவு சட்டத்தின் 
தொழிலாளர் துறை துணை ஆய்வாளர்கள் . 

( மத்திய சட்டம் 1/2010 ) கீழ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 

உள்ளூர் எல்லைகள் . 
தொழிலாளர் துறை உதவி ஆய்வாளர்கள் 
தமிழ்நாட்டிலுள்ள சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் சம்பந்தப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலம் . 
மேம்பாட்டு ஆணையர்கள் 


( 18 ) 
(19) 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை) எண் 64 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (D2) த் துறை , 30 மே 2018 . ) 


1947 - ஆம் ஆண்டு தொழிலகத் தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் XIV/ 1947 ) 4 - ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டும் , 22 - 04 - 2015 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2 - இல் , 
321 முதல் 323 வரையிலான பக்கங்களில் வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 
II (2)/LE / 193/2015 ஆம் எண் அறிவிக்கையினை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , பின்வரும் 
அட்டவணையின் நெடும் பத்தி (2)- ல் குறிப்பிடப்பட்டுள்ள அலுவலர்களை நெடும்பத்தி (3) இல் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள 
பகுதிகளில் தொழிலகத் தகராறுகளில் நடுவராக இருந்து இணக்குவித்தல் மற்றும் தீர்வினை முன்னிலைப்படுத்தும் பணிக்குப் 
பொறுப்பான இணக்க அலுவலர்களாக , இதனால் நியமனம் செய்கிறார் . 

அட்டவணை 


தொடர் 
எண் 


அலுவலர்கள் 


பகுதி 


( 3) 


தொழிலாளர் நல ஆணையர் , 
தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் , (இணக்கம் ) சென்னை . 
தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் , (நிருவாகம் ) சென்னை . 


தமிழ்நாடு மாநிலம் முழுவதற்கும் 


தொழிலாளர் நல சிறப்பு இணை ஆணையர் , சென்னை . 
தொழிலாளர் நல இணை ஆணையர் , (ஆய்வு) சென்னை . 


11 | 


தொடர் 
எண் 


பகுதி 


அலுவலர்கள் 

( 2) 


தொழிலாளர் நல இணை ஆணையர் (குறைந்தளவு 
ஊதியங்கள்) , சென்னை . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , (தலைமையிடம் ) 
சென்னை . 
தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் , சென்னை . சென்னை , வேலூர் , திருவண்ணாமலை , காஞ்சிபுரம் , 

திருவள்ளூர் , கடலூர் மற்றும் விழுப்புரம் வருவாய் 
மாவட்டங்கள் 


தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் , திருச்சிராப்பள்ளி . 


( 10) 


தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் , மதுரை . 


திருச்சிராப்பள்ளி , பெரம்பலூர் , அரியலூர் , தஞ்சாவூர் , 
நாகப்பட்டினம் , திருவாரூர் , புதுக்கோட்டை , திண்டுக்கல் , 
கரூர் மற்றும் தேனி வருவாய் மாவட்டங்கள் 
மதுரை , விருதுநகர் , இராமநாதபுரம் , சிவகங்கை , 
திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி 
வருவாய் மாவட்டங்கள் 
சேலம் , நாமக்கல் , ஈரோடு , கிருஷ்ணகிரி , தருமபுரி , 
கோயம்புத்தூர் , திருப்பூர் மற்றும் நீலகிரி வருவாய் 
மாவட்டங்கள் . 
காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களின் 
வரையறைக்குள் வரும் பகுதிகள் நீங்கலாக உள்ள 
சென்னை மாநகராட்சி . 


ஈய் மால , தூத்துக். இராமநாதப் 


( 11 ) 


தொழிலாளர் நல கூடுதல் ஆணையர் , கோயம்புத்தூர் . 


(12) தொழிலாளர் நல இணை ஆணையர் - 1, சென்னை . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் -II , சென்னை . 


திருவள்ளூர் , காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் வருவாய் 
மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , வேலூர் . 


வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் வருவாய் 
மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , திருச்சிராப்பள்ளி . 


தொழிலாளர் நல இணை ஆணையர், மதுரை . 


திருச்சிராப்பள்ளி , பெரம்பலூர் , அரியலூர் , தஞ்சாவூர் , 
நாகப்பட்டினம் , திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை 
வருவாய் மாவட்டங்கள் 
மதுரை, விருதுநகர் , இராமநாதபுரம் , மற்றும் சிவகங்கை 
வருவாய் மாவட்டங்கள் 
திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , திண்டுக்கல் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , திருநெல்வேலி . 


திருநெல்வேலி , தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி 
வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , கோயம்புத்தூர் . 


கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , சேலம் . 


சேலம் , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி வருவாய் 
மாவட்டங்கள் . 
நீலகிரி , நாமக்கல் மற்றும் ஈரோடு வருவாய் மாவட்டங்கள் . 


(21) 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , குன்னூர் . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , தொழிலாளர் நல காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களின் 
இணை ஆணையர் - 1 அலுவலகம் , சென்னை . 

வரையறைக்குள் வரும் பகுதிகள் நீங்கலாக உள்ள 
சென்னை மாநகராட்சி . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , தொழிலாளர் நல திருவள்ளூர் , காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் வருவாய் 
இணை ஆணையர் - || அலுவலகம் , சென்னை . 

மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , தொழிலாளர் நல வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் வருவாய் 
இணை ஆணையர் அலுவலகம் , வேலூர் . 

மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , தொழிலாளர் நல திருச்சிராப்பள்ளி , பெரம்பலூர் , அரியலூர் , தஞ்சாவூர் , 
இணை ஆணையர் அலுவலகம் , திருச்சிராப்பள்ளி . நாகப்பட்டினம் , திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை 

வருவாய் மாவட்டங்கள் 


தொடர் 
எண் 


அலுவலர்கள் 


பகுதி 


( 26 ) 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , தொழிலாளர் நல திண்டுக்கல், தேனி மற்றும் கரூர் வருவாய் மாவட்டங்கள் . 
இணை ஆணையர் அலுவலகம் , திண்டுக்கல் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , தொழிலாளர் நல மதுரை, விருதுநகர் , இராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை 
இணை ஆணையர் அலுவலகம் , மதுரை . 

வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , தொழிலாளர் நல திருநெல்வேலி , கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி 
இணை ஆணையர் அலுவலகம் , திருநெல்வேலி . 

வருவாய் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , தொழிலாளர் நல கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் நீலகிரி வருவாய் 
இணை ஆணையர் அலுவலகம் , கோயம்புத்தூர் . 

மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , தொழிலாளர் நல சேலம் , நாமக்கல் , ஈரோடு , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி 
இணை ஆணையர் அலுவலகம் , சேலம் . 

வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் (இணக்கம் -1), காஞ்சிபுரம் வருவாய் மாவட்டம் . 
திருப்பெரும்புதூர் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் (இணக்கம் - II ), திருவள்ளூர் வருவாய் மாவட்டம் . 
சென்னை . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் (இணக்கம் ) , வேலூர் . வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் வருவாய் 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் (இணக்கம் ) , திருச்சிராப்பள்ளி , பெரம்பலூர் , அரியலூர் , மற்றும் 
திருச்சிராப்பள்ளி . 

புதுக்கோட்டை வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் (இணக்கம் -1) , கோயம்புத்தூர் மாநகராட்சி எல்லைகள் , கோயம்புத்தூர் 
கோயம்புத்தூர் . 

மாநகராட்சி எல்லைகளுக்கு உட்படாத கோயம்புத்தூர் 
தெற்கு வட்டத்தின் உள்வட்டங்கள் , பொள்ளாச்சி 
மற்றும் வால்பாறை வட்டங்கள் . 


( 36 ) 


தொழிலாளர் நல துணை ஆணையர் (இணக்கம் - II ) , 
கோயம்புத்தூர் . 


கோயம்புத்தூர் மாநகராட்சி எல்லைகளுக்கு உட்பட்ட 
உள்வட்டங்கள் நீங்கலாக கோயம்புத்தூர் வடக்கு 
வட்டம் , மேட்டுப்பாளையம் மற்றும் சூலூர் வட்டங்கள் 
கோயம்புத்தூர் வருவாய் மாவட்டம் . 


( 37 ) 


தொழிலாளர் நல துணை ஆணையர் (இணக்கம் - III ) , 
கோயம்புத்தூர் . 


( 38 ) 


தொழிலாளர் நல துணை ஆணையர் (இணக்கம் ) , 
நாகர்கோவில் . 


கன்னியாகுமரி வருவாய் மாவட்டம் . 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் -1, சென்னை . 


சென்னை மாநகராட்சியின் கோட்டங்கள் 3 முதல் 49 
வரையிலானவை , 99 , 100 மற்றும் 102 . 


( 40 ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர்-II , சென்னை . 


சென்னை மாநகராட்சியின் கோட்டங்கள் 1 , 2 , 50 முதல் 
84 வரையிலானவை, 88 , 91 முதல் 95 வரையிலானவை , 
97 , 98 , 101 , 103 முதல் 106 வரையிலானவை , 109, 110 
மற்றும் 111 . ) 


( 41 ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் - III , சென்னை . 


சென்னை மாநகராட்சியின் கோட்டங்கள் 85 முதல் 87 
வரையிலானவை 89 , 90 , 96 , 107 , 108 , 112 முதல் 155 
வரையிலானவை . 


( 42 ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் -1, வேலூர் . 


வேலூர் மாவட்டத்திலுள்ள அரக்கோணம் , வாலாஜா , 
இராணிப்பேட்டை , ஆற்காடு , காட்பாடி மற்றும் வேலூர் 
வட்டம் . 


( 43 ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர்- II , வேலூர் . 


வேலூர் மாவட்டத்திலுள்ள குடியாத்தம் , ஆம்பூர் , 
வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் வட்டங்கள் மற்றும் 
திருவண்ணாமலை மாவட்டம் . 


( 44 ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , கடலூர் . 


கடலூர் வருவாய் மாவட்டம் 


தொடர் 


எண் 


அலுவலர்கள் 

(2 ) 


பகுதி 
( 3 ) 


(45 ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தஞ்சாவூர் . 


தஞ்சாவூர் , நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் 
மாவட்டங்கள் . 


( 46 ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , மதுரை . 


மதுரை வருவாய் மாவட்டம் . 


( 47 ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , விருதுநகர் . 


விருதுநகர் வருவாய் மாவட்டம் . 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , இராமநாதபுரம் . 


மற்றும் சிவகங்கை வருவாய் 


இராமநாதபுரம் 
மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , திருநெல்வேலி . 


திருநெல்வேலி வருவாய் மாவட்டம் . 


( 50 ) 


தூத்துக்குடி வருவாய் மாவட்டம் . 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தூத்துக்குடி . 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , சேலம் . 


( 51 ) 


சேலம் மற்றும் நாமக்கல் வருவாய் மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , கிருஷ்ணகிரி . 


கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி வருவாய் மாவட்டங்கள் . 


( 53 ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , ஈரோடு . 


ஈரோடு வருவாய் மாவட்டம் . 


( 54 ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , கோயம்புத்தூர் . 


கோயம்புத்தூர் வருவாய் மாவட்டம் . 


( 55 ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , திருப்பூர் . 


திருப்பூர் வருவாய் மாவட்டம் . 


(56 ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் நல நீலகிரி வருவாய் மாவட்டம் . 
இணை ஆணையர் அலுவலகம் , குன்னூர் . 
தமிழ்நாட்டிலுள்ள சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் மேம்பாட்டு ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற 
மேம்பாட்டு ஆணையர்கள் / இணை மேம்பாட்டு அந்தந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் . 
ஆணையர்கள் . 


( 57 ) 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


15. செக்கையாட்டு பொருள்.பால்கட்ட ஆக்கத் துறை இயக்குநரால் 


